﻿124. இப்ராஹீமை அவருடைய இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்ததை எண்ணிப்பாருங்கள். அவர் அவற்றை முழுமையாக நிறைவேற்றினார். (அதனால்,) "உம்மை மனிதர்களுக்குத் தலைவராக ஆக்கப்போகிறேன்" என்று அல்லாஹ்  கூறினான். "என்னுடைய வழித்தோன்றல்களிலும் (தலைவர்களை உருவாக்குவாயாக)" என்று அவர் கோரினார். (அதற்கு, "ஆம்! அப்படியே செய்கிறேன். ஆனால்,) எனது வாக்குறுதி (உம்முடைய வழித்தோன்றல்களில்) அநீதி இழைத்தோரைச் சேராது" என்று அவன் கூறினான்.
------------------------------------------------------
இந்த வசனத்தில் தன்னுடைய தோழர் இப்ராஹீம் (அலை) அவர்களின் சிறப்பை அல்லாஹ்  உணர்த்துகின்றான். இறைக்கட்டளைகளை அவர்கள் நிறைவேற்றியபோது, ஏக இறைக்கொள்கையின் முன்னோடித் தலைவராக அவர்களை அல்லாஹ்  ஆக்கினான். இதையே, "இப்ராஹீமை அவருடைய இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்ததை எண்ணிப்பாருங்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது முஹம்மதே! இப்ராஹீம் (அலை) அவர்களது மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுவிட்டு, பின்னர் அதிலிருந்து நழுவிவிட்ட வேதக்காரர்களுக்கும் இணைவைப்போருக்கும் நீங்கள் நினைவூட்டுங்கள்; இப்ராஹீம் (அலை) அவர்களைச் சில கட்டளைகள் மற்றும் தடைகள் மூலம் இறைவன் சோதித்தான்.
"அவர் அவற்றை முழுமையாக நிறைவேற்றினார்". அதாவது அவையனைத்தையும் அவர் முழுமையாகக் கடைப்பிடித்தார். இதை வேறுசில வசனங்களிலும் அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்:
(அல்லாஹ் வின் கட்டளைகளை) முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹீமின் (ஏடுகளில் உள்ளவை அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா?) (53:37)
இப்ராஹீம் ஒரு சமுதாயமாகவும், அல்லாஹ் வுக்கு அடிபணிந்தவராகவும், உண்மை வழியில் நின்றவராகவும் இருந்தார். இணைவைப்பவர்களில் ஒருவராக அவர் இருந்ததில்லை. அல்லாஹ் வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராகவும் அவர் இருந்தார். அவரை அவன் தேர்ந்தெடுத்தான். நேரான வழியில் அவரைச் செலுத்தினான். (16:120, 121)
இப்ராஹீம் யூதராகவோ கிறித்தவராகவோ இருந்ததில்லை. மாறாக, அவர் உண்மை வழியில் நின்ற முஸ்லிமாக இருந்தார். இணைவைப்பவர்களில் ஒருவராக அவர் இருந்ததில்லை. இப்ராஹீமுக்கு மிக நெருக்கமான மக்கள் அவரைப் பின்பற்றியோரும், இந்த நபியும், நம்பிக்கை கொண்டோரும்தான். அல்லாஹ்  இறைநம்பிக்கை கொண்டோரின் பாதுகாவலன் ஆவான். (3:67,68)

இப்ராஹீம் (அலை) நிறைவேற்றிய கட்டளைகள் 
--------------------------------------------------
"பல கட்டளைகள்" என்பதைச் சுட்ட இந்த (124) வசனத்தின் மூலத்தில் "கலிமாத்" எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. மார்க்க விதிமுறைகள், இறைக் கட்டளைகள், தடைகள் ஆகியவற்றை இது குறிக்கும். அவற்றை இப்ராஹீம் (அலை) அவர்கள் நிறைவேற்றினார்கள்; முழுமையாகக் கடைப்பிடித்தார்கள். அதையடுத்து "மக்களால் பின்பற்றப்படும் முன்னோடித் தலைவராக உம்மை நாம் ஆக்குவோம்" என அல்லாஹ்  அறிவித்தான்.
இறைநேசர் இப்ராஹீம் (அலை) அவர்களை அல்லாஹ்  எந்தக் கட்டளைகளால் சோதித்தான் என்பது தொடர்பாக அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள், "புனித ஹஜ் கிரியைகள்தான் அவை" என்று கூறினார்கள். மற்றோர் அறிவிப்பில் அவர்கள் கூறியதாவது: தூய்மை தொடர்பான சில கட்டளைகளை இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கு அல்லாஹ்  பிறப்பித்தான். தலைப் பகுதியில் பேண வேண்டிய ஐந்து தூய்மைகளும், இதர உறுப்புகளில் பேண வேண்டிய ஐந்து தூய்மைகளும் அவற்றில் இருந்தன.
தலையில் மேற்கொள்ள வேண்டிய ஐந்து தூய்மைகள்: 
--------------------
1, மீசையைக் கத்தரித்தல் 
2, வாய் கொப்புளித்தல் 
3. நாசிக்குத் தண்ணீர் செலுத்(திச் சிந்)துதல் 
4. பல் துலக்குதல் 
5. தலை வாருதல் ஆகியனவாகும்.

உடலில் மேற்கொள்ள வேண்டிய ஐந்து தூய்மைகள்: 
----------------------------
1. நகங்களை வெட்டுதல் 
2. மர்ம உறுப்பைச் சுற்றியுள்ள முடியை மழித்தல் 
3. விருத்தசேதனம் செய்தல் 
4. அக்குள் முடியை அகற்றுதல் 
5. (இயற்கைக் கடனை நிறைவேற்றிய பின்னர்) மலஜலம் பட்ட இடத்தைத் தண்ணீரால் கழுவுதல் ஆகியனவாகும்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: இயற்கை மரபுகள் ஐந்தாகும். அவை: விருத்தசேதனம் செய்தல், மர்ம உறுப்பின் முடியைக் களையச் சவரக் கத்தியை உபயோகித்தல், மீசையைக் கத்தரித்தல், நகங்களை வெட்டுதல், அக்குள் முடியை அகற்றுதல் ஆகியனவாகும்.
இக்ரிமா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இறைமார்க்கத்தின் விதிமுறைகள் மூலம் சோதிக்கப்பட்டு, அவற்றை முழுமையாகக் கடைப்பிடித்தவர் இப்ராஹீம் (அலை) அவர்களைத் தவிர வேறு யாருமில்லை. "இப்ராஹீமை அவருடைய இறைவன் பல கட்டளைகள் மூலம் சோதித்ததை எண்ணிப்பாருங்கள். அவர் அவற்றை முழுமையாக நிறைவேற்றினார்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான் என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்.
அப்போது நான், "எந்தக் கட்டளைகள் மூலம் அல்லாஹ்  இப்ராஹீம் (அலை) அவர்களைச் சோதித்தான்? எவற்றை அவர்கள் முழுமையாக நிறைவேற்றினார்கள்?" என்று இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களிடம் கேட்டேன்.
அதற்கு அவர்கள் பின்வருமாறு பதிலளித்தார்கள்: இஸ்லாம் மொத்தம் முப்பது கூறுகள் கொண்டதாகும். அவற்றில் பத்துக் கூறுகள், "பராஅத்" (அல்லது அத்தவ்பா) எனும் அத்தியாயத்தில், "(பாவமன்னிப்புக் கோரி) மீண்டவர்கள், (இறைவனை) வழிபடுபவர்கள்... என்று தொடங்கும் (9:112ஆவது) வசனத்தில் இடம்பெற்றுள்ளன.
அடுத்த பத்துக் கூறுகள், "அல்முஃமினூன்" எனும் (23ஆவது) அத்தியாயத்தில், "இறைநம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றனர்" எனத் தொடங்கும் முதல் பத்து வசனங்களில் இடம்பெற்றுள்ளன.
இன்னொரு பத்துக் கூறுகள், "அல்அஹ் ஸாப்" எனும் அத்தியாயத்தில், (இறைவனுக்கு முற்றிலும்) அடிபணியும் ஆண்களும் பெண்களும்... என்று ஆரம்பிக்கும் (33:35) வசனத்தில் இடம்பெற்றுள்ளன.
இவையனைத்தையும் இப்ராஹீம் (அலை) அவர்கள் முழுமையாக நிறைவேற்றினார்கள். அதனால், அவர்களுக்கு நரக விடுதலை வழங்கப்பட்டது. இதையே அல்லாஹ் , "(அல்லாஹ் வின் கட்டளைகளை) முழுமையாக நிறைவேற்றிய இப்ராஹீமின் (ஏடுகளில் உள்ளவை அவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா?)" (53:37) என்று கூறியுள்ளான்.

இப்ராஹீம் (அலை) சந்தித்த சோதனைகள் 
-------------------------------------------
மற்றோர் அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: அந்தக் கட்டளைகளாவன:
1. தனிமை: தம்முடைய சமூகத்தாரைவிட்டுப் பிரிந்து செல்லுமாறு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டபோது அல்லாஹ் வுக்காக அவர்களைப் பிரிந்து சென்றது.
2. ஏகத்துவப் பிரசாரம்: நம்ரூத் அரசனை எதிர்த்து ஓரிறைக் கொள்கையை உறுதியுடன் முழங்கியதால் இப்ராஹீம் (அலை) அவர்கள் பேராபத்தைச் சந்தித்தார்கள். அந்நிலையிலும் அந்தச் சர்வாதிகாரியுடன் அல்லாஹ்  விஷயத்தில் விவாதம் செய்தார்கள்.
3. பொறுமை: (உயிருடன்) எரித்து(க் கொன்று)விடுவதற்காக அவர்களை அந்த நம்ரூத் நெருப்பில் தூக்கி வீசியபோது அந்தப் பேராபத்தை ஏற்றுச் சகித்தது.
4. நாடு துறத்தல்: அதன் பின்னர், தங்களைவிட்டுப் பிரிந்து செல்லுமாறு நம்ரூத் உத்தரவிட்டபோது, அல்லாஹ் வுக்காகத் தமது ஊரிலிருந்தும் தாயகத்திலிருந்தும் நாடு துறந்து (ஹிஜ்ரத்) சென்றது.
5. தயாள குணம்: விருந்தினரை உபசரிக்குமாறு அவர்களுக்குக் கட்டளையிடப்பட்டது. அதை ஏற்று, உடலாலும் பொருளாலும் அதற்காக உழைத்தது.
6. தியாகம்: தம்முடைய புதல்வரை அறுத்துப் பலியிடுமாறு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டபோது, அவரை அறுப்பதற்குத் துணிந்தது.
அல்லாஹ் விடமிருந்து வந்த இந்தச் சோதனைகள் அனைத்தையும் இப்ராஹீம் (அலை) அவர்கள் (வெற்றிகரமாகச்) சந்தித்தபோது, அந்தச் சோதனைகளிலிருந்து அவர்களை அல்லாஹ்  காப்பாற்றி, "நீர் (எமக்கு) அடிபணிவீராக" என்று கூறினான். அதற்கு அவர்கள், "அகிலத்தாரின் இறைவனுக்கே நான் அடிபணிந்தேன்" (2:131) என்று கூறினார்கள்.
இதை முஹம்மத் பின் இஸ்ஹாக் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: அல்லாஹ் வின் மீது சத்தியமாக! இப்ராஹீம் (அலை) அவர்களைச் சில கட்டளைகள் மூலம் அல்லாஹ்  சோதித்தான். அப்போது அவர்கள் பொறுமை மேற்கொண்டார்கள்.
சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரம் ஆகியவற்றால் (அவற்றைத் தெய்வங்களாகக் கருதும் மக்களால்) அவர்களைச் சோதித்தான். அதில் அவர்கள் அழகிய முறையில் நடந்துகொண்டார்கள். தம்முடைய இறைவன் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பவன் என்றும், ஒருபோதும் அவன் அழியமாட்டான் என்றும் புரிந்துகொண்டார்கள். உண்மையில் உறுதிகொண்ட நிலையில், வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கித் தமது முகத்தைத் திருப்பினார்கள். இணைவைப்போரில் ஒருவராக அவர்கள் இருந்ததே இல்லை.
பின்னர், தாயகம் துறந்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லாஹ்  கட்டளையிட்டான். அதனால், தமது தாயகத்திலிருந்தும் சமூகத்திலிருந்தும் அல்லாஹ் வுக்காக வெளியேறி சிரியா நாட்டிற்குச் சென்று சேர்ந்துவிட்டார்கள்.
அவ்வாறு நாடு துறந்து செல்வதற்கு முன்னர், நெருப்பின் மூலம் இறைவன் சோதித்தான். அதையும் சகித்துக்கொண்டார்கள். தம்முடைய புதல்வரை அறுத்துப் பலியிட வேண்டும் என்றும், விருத்தசேதனம் செய்ய வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டார்கள். அதையும் ஏற்றுச் செயல்படுத்தினார்கள்.

மற்றொரு தகவல் 
---------------------------
ரபீஉ பின் அனஸ் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்  இப்ராஹீம் (அலை) அவர்களை ஐந்து விஷயங்களைக் கொண்டு சோதித்தான். அவையாவன:
உம்மை மனிதர்களுக்குத் தலைவராக ஆக்கப்போகிறேன். (2:124)
இந்த ஆலயத்தை ஒன்றுகூடுமிடமாகவும், அபய பூமியாகவும் மக்களுக்கு நாம் ஆக்கியதை நீங்கள் எண்ணிப்பாருங்கள். (2:125)
இப்ராஹீம் நின்ற இடத்தில் நீங்கள் தொழுமிடத்தை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள். (2:125)
நாம் இப்ராஹீமிடமும் இஸ்மாயீலிடமும் உறுதிமொழி வாங்கினோம். (2:125)
அந்த ஆலயத்தின் அடித்தளங்களை இப்ராஹீமும் இஸ்மாயீலும் உயர்த்தி(க் கட்டி)னார்கள். (2:127)
இந்த வாசகங்களின் மூலமே இப்ராஹீம் (அலை) அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள்.
சயீத் பின் அல்முசய்யப் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இப்ராஹீம் (அலை) அவர்கள்தான், முதன்முதலில் விருத்தசேதனம் செய்து கொண்டவராவார். முதன்முதலில் விருந்தினரை உபசரித்தவரும் அவரே. முதன்முதலில் நகங்களை கத்தரித்துக்கொண்டவரும் அவரே. முதன்முதலில் மீசையைக் கத்தரித்தவரும் அவரே. முதன்முதலில் முடி நரைத்துப்போனவரும் அவரே.
அவர்கள் நரை முடியைக் கண்டபோது, "(இறைவா!) இது என்ன?" என்று கேட்டார்கள். "இது கம்பீர(த்தின் அடையாள)ம் ஆகும்" என்று அல்லாஹ்  கூறினான். அப்படியானால், "என் இறைவா! எனக்கு மேன்மேலும் கம்பீரத்தை அதிகரிப்பாயாக!" என்று கூறினார்கள்.
அபூஜஅஃபர் இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்: ஆக, இப்ராஹீம் (அலை) அவர்களுக்குச் சோதனைகளாக அமைந்த கட்டளைகள் மேற்கண்ட அனைத்துமாகவும் இருக்கலாம். அல்லது அவற்றில் சிலதாகவும் இருக்கலாம். அவற்றில் இன்னதுதான் இங்கு நோக்கம் என்று ஒன்றைக் குறிப்பிட்டுச் சொல்ல முடியாது.
அவ்வாறு சொல்வதானால் அதற்கு ஹதீஸே?, அறிஞர்களின் ஒருமித்த கருத்தோ ஆதாரமாக இருக்க வேண்டும். ஆனால், இது தொடர்பாக ஏற்றேயாக வேண்டிய அளவிற்குத் தனி நபரிடமிருந்தோ, அல்லது குழுவினரிடமிருந்தோ எந்த ஒரு தகவலும் ஆதாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை.

இறைநம்பிக்கையாளர்களின் தலைவர் 
--------------------------------------------
அல்லாஹ் , இப்ராஹீம் (அலை) அவர்களைத் தலைவராக ஆக்கியபோது, தமக்குப் பின்னர் தம்முடைய வழித்தோன்றல்களிலிருந்தும் தலைவர்கள் வர வேண்டும் என்று அல்லாஹ் விடம் அவர்கள் வேண்டினார்கள். அவர்களின் வேண்டுகோள் ஏற்கப்பட்டது.
ஆனால், அவர்களுடைய வழித்தோன்றல்களில் அநீதி இழைப்போரும் இருப்பார்கள் என்றும், அல்லாஹ் வின் (இந்த) உறுதிமொழி அநீதி இழைப்போரைச் சேராது; அவர்கள் தலைவர்களாகவோ, பின்பற்றப்படத் தக்கவர்களாகவோ இருக்கமாட்டார்கள் என்றும் இப்ராஹீம் (அலை) அவர்களுக்குத் தெரிவிக்கப்பட்டது.
இதையே, "என்னுடைய வழித்தோன்றல்களிலும் (தலைவர்களை உருவாக்குவாயாக) என்று அவர் கோரினார். (அதற்கு, ஆம்; அப்படியே செய்கிறேன். ஆனால்,) எனது உறுதிமொழி (உம்முடைய வழித்தோன்றல்களில்) அநீதி இழைத்தோரைச் சேராது என்று அவன் கூறினான்" என்ற தொடர் குறிப்பிடுகிறது.
இப்ராஹீம் (அலை) அவர்களின் இந்த வேண்டுகோள் ஏற்கப்பட்டது என்பதற்கான சான்று, "அல்அன்கபூத்" (29ஆவது) அத்தியாயத்தில் காணப்படும் பின்வரும் இறைவசனத்தில் இடம்பெற்றுள்ளது:
(இப்ராஹீமாகிய) அவருடைய வழித்தோன்றல்களில் நபித்துவத்தையும் வேதத்தையும் நாம் வழங்கினோம். (29:27)
அதாவது இப்ராஹீம் (அலை) அவர்களுக்குப் பிறகு அல்லாஹ்  அனுப்பிய அனைத்து இறைத்தூதர்களும் அவர்களுடைய வழித்தோன்றல்களில்தான் தோன்றினர். அதைப் போன்றே, அவர்களுக்குப் பின்னர் அல்லாஹ்  அருளிய அனைத்து வேதங்களும் அவர்களுடைய வழித்தோன்றல்களுக்கே கிடைத்தன.
அடுத்து "எனது வாக்குறுதி (உம்முடைய வழித்தோன்றல்களில்) அநீதி இழைத்தோரைச் சேராது என்று அவன் கூறினான்" என்ற தொடர் குறித்துப் பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன. முஜாஹித் (ரஹ் ) அவர்கள், "அநீதி இழைக்கும் தலைவர் பின்பற்றப்படத் தகுந்தவர் அல்லர்" என்று கூறினார்கள்.
மற்றோர் அறிவிப்பில் முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இப்ராஹீம் (அலை) அவர்களின் வழித்தோன்றல்களில் நல்லவர்களைப் பின்பற்றப்படத் தகுந்த தலைவராக நான் ஆக்குவேன்; அக்கிரமக்காரர்களை அவ்வாறு நான் ஆக்கவுமாட்டேன்; குறிப்பிட்ட அருளை வழங்கவுமாட்டேன்- என்று பொருள்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இப்ராஹீம் (அலை) அவர்களிடம் அல்லாஹ் , "உம்மை மனிதர்களுக்குத் தலைவராக ஆக்கப் போகிறேன்" என்று கூறினான். உடனே, "என்னுடைய வழித்தோன்றல்களிலும் (தலைவர்களை உருவாக்குவாயாக)" என்று அவர்கள் கோரினார்கள். உடனே அவ்வாறு செய்ய அல்லாஹ்  மறுத்துவிட்டான். பின்பு, "எனது வாக்குறுதி (உம்முடைய வழித்தோன்றல்களில்) அநீதி இழைத்தோரைச் சேராது" என்று அல்லாஹ்  கூறினான்.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் வாக்குறுதி அநீதி இழைப்போரை மறுமையில் சேராது. ஆனால், இந்த உலகத்தைப் பொறுத்தமட்டில் அல்லாஹ் வின் இந்த வாக்குறுதி சில அக்கிரமக்காரர்களுக்கும் கிடைக்கலாம். அதன் மூலம் அவர்கள் நன்கு உண்டு, நிம்மதியாக வாழ்க்கையைக் கழிக்கலாம்.
ரபீஉ பின் அனஸ் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: தன் அடியார்களிடம் அல்லாஹ்  கொடுத்த உறுதிமொழியென்பது, அவனுடைய சன்மார்க்கமாகும். அந்தச் சன்மார்க்கத்தை அநீதி இழைப்போர் பெறமாட்டார்கள்.
"நாம் (இப்ராஹீமாகிய) அவர்மீதும் இஸ்ஹாக்மீதும் அருள் செய்தோம். அவ்விருவரின் வழித்தோன்றல்களில் நல்லோரும் உள்ளனர்; பகிரங்கமாகத் தமக்குத்தாமே அநீதி இழைத்தவர்களும் உள்ளனர்" (37:113) என்று அல்லாஹ்  கூறியிருப்பது கவனிக்கத் தக்கதாகும். இப்ராஹீமே! உம்முடைய வழித்தோன்றல்கள் அனைவரும் சத்தியவாதிகள் அல்லர் என்பது இதன் கருத்தாகும்.
இந்தத் தொடருக்கு நபி (ஸல்) அவர்கள் விளக்கமளிக்கையில், "நன்மையில் தவிர வேறு எதிலும் கட்டுப்படுதல் கிடையாது" என்று கூறினார்கள். (அதாவது நல்லவர்கள் மட்டுமே பின்பற்றப்படத் தக்க தலைவர்களாக இருக்க முடியும்.) அல்லாஹ் வின் வாக்குறுதி என்பது அவன் வழங்கும் நபித்துவத்தைக் குறிக்கும் என்று சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள். இவையெல்லாம் இவ்வசனம் தொடர்பாக முற்கால விரிவுரையாளர்கள் அளித்த விளக்கங்களாகும். இவற்றை இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் எடுத்துக்கூறியுள்ளார்கள்.
இப்னு குவைஸ் மின்தாத் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: ஓர் அநீதியாளர் (ஆட்சிப்) பிரதிநிதியாகவோ, நீதிபதியாகவோ, மார்க்கத் தீர்ப்பு வழங்குபவராகவோ, சாட்சி கூறுபவராகவோ, அறிவிப்பாளராகவோ இருப்பதற்குத் தகுதியானவர் அல்லர்.
